தமிழ்நாடு அரசு 

2015 


[ Regd . No . TN / CCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No. 197 / 2009 . 
( விலை : ரூ . 4 .00 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


RAN 


மயே வெடு 


வல்லும் 


எண் 34 ] 


சென்னை , புதன்கிழமை , ஆகஸ்ட் 26 , 2015 
ஆவணி 9, மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

திருத்த அறிவிக்கை 
[ அரசாணை ( 2ப ), எண் 26 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 8 ஜுன் 2015 . ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( a ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் 21- 11 - 2012 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II, பிரிவு - 2 இல் 673 முதல் 674 வரையிலான பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II(2 )/ LE / 784 /2012 ஆம் எண்ணுள்ள அறிக்கையில் 
பின் வரும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன அறிவிக்கையில் , "விவர அட்டவணை " என்ற தலைப்பின் கீழ் : 


i . நெடும்பத்தி 3 - ல் " நாளொன்றுக்கு குறைந்தளவு ஊதிய வீதங்கள் " என்ற தொடருக்குப் பதிலாக "நாளொன்றுக்கு 
குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் " என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

ii . தொடர் எண் 4 - க்கு நேரே வகை/இலகுவான கூரை என்ற தொடருக்கு பதிலாக கண்ணாடி/இலகுவான கூரை 
என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

iii . தொடர் எண் 8 - க்கு நேராக நெடும்பத்தி 2 - ல் " ஷார்மியானா அமைப்பவர் " என்ற தொடருக்குப் பதிலாக 
" ஷாமியானா அமைப்பவர் " என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

iv . தொடர் எண் 9- க்கு நேராக நெடும்பத்தி 2ல் "தென்னை ஓலை " என்ற தொடருக்குப் பதிலாக " தென்னை 
ஓலைகள் " என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 

v . தொடர் எண் 12 - க்கு நேராக மண்டலம் A என்ற தலைப்பின் கீழ் நெடும்பத்தி 3 - ல் "180 " என்ற தொடருக்குப் 
பதிலாக " 160 " என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்படவேண்டும் . 


DTP - II -2 - 34 (T Sup ) 


[ 1 ] 


vi . "விளக்கங்கள் " என்ற தலைப்பின் கீழ் ஓரத் தலைப்பிற்கு நேராக "(2 ) அகவிலைப்படி " என்ற தொடரில் “ மேலே 
நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியங்களுக்குக் கூடுதலாக " என்ற தொடருக்குப் பதிலாக , " மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு 
அடிப்படை ஊதிய வீதங்களுக்குக் கூடுதலாக " என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்படவேண்டும் . 


குமார் ஜெயந்த் , 
அரசு செயலாளர் ( பொறுப்பு) . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
மொழிபெயர்ப்பு தமிழ் வளர்ச்சி ( மற்றும் ) 

செய்தித் துறை. 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 86 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2 ) த் துறை , 1 ஜூன் 2015 .) 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 /1948) 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( a ) பகுதி மற்றும் மேற்சொன்ன சட்டத்தின் 9 ஆம் பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
18 - 12 - 2002 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு - 2 இல் 655 ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
// (2 ) | LE / 1072 / 2002 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்கு 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மட்பாண்டத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ளோருக்கான குறைந்த அளவு ஊதிய 
வீதங்களை நிர்ணயிப்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் மாநில அரசுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் 
பின்வரும் நபர்களைக் கொண்ட குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 
தனிப்பட்ட நபர்கள் 


(1 ) தொழிலாளர் நலத் துணை ஆணையர் , சேலம் . 


தலைவர் 


செயலாளர் 


( 2) தொழிலாளர் நல ஆய்வாளர் , சேலம் . 
( 3) உதவி இயக்குநர் ( புள்ளியியல் ) , 

பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறை , 
தேவக்கோட்டை , சிவகங்கை மாவட்டம் - 630 562 . 


உறுப்பினர் 


தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் 


உறுப்பினர் 


(1) திரு . எஸ் . அசோக்குமார் , 

அண்ணா தொழிற்சங்கப் பேரவை , 
21/152 , மாருதி நகர் , 
சென்னை சாலை , 
மேல காவேரி , 
கும்பகோணம் - 2 . 


உறுப்பினர் 


( 2 ) திரு . கே . திருச்செல்வன் , 

இந்திய தொழிற்சங்க மையம் , 
27 , மசூதி தெரு , 
சேப்பாக்கம் , சென்னை - 600 005 . 


உறுப்பினர் 


( 3 ) திரு . எஸ் . காசி விஸ்வநாதன் , 

தமிழ்நாடு அனைத்திந்திய தொழிற்சங்கக் 
குழாம் (காங்கிரஸ்) , 
33 , சாலை தெரு , 
சிந்துபூந்துறை, 
திருநெல்வேலி - 627 001 . 


3 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


வேலை அளிப்பவர்களின் பிரதிநிதிகள் 
(1) திரு . ( வைரம் ) கே . சுப்பிரமணியன் , 

தலைவர் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , 
ஆர். எஸ் . கூட்டமைப்பு , 
22 /6 , கதிரேஷ் அரங்கம் , 
சீனிராவுத்தர் குறுக்குச் சந்து , 

நாகல் நகர் , திண்டுக்கல் . 
( 2) திரு . கே . வேலுசாமி , 

தலைவர் மானாமதுரை மட்பாண்ட தொழிலாளர்கள் 
கூட்டுறவு குடிசைத்தொழில் சங்கம் , 
99 , காலாளர் தெரு , 

மானாமதுரை . 
( 3 ) திரு . ஏ . கார்த்திகேயன் , 

12/143 பி , பெருமாள் கோயில் தெரு , 
நரசிங்கபுரம் அஞ்சல் , 
ஆத்தூர் வட்டம் , 
சேலம் மாவட்டம் - 636 108 . 


உறுப்பினர் 


குமார் ஜெயந்த் , 
அரசு செயலாளர் ( பொறுப்பு) . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
மொழிபெயர்ப்பு தமிழ் வளர்ச்சி ( மற்றும் ) 

செய்தித் துறை . 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் ( 87) , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J2) த் துறை , 1 ஜூன் 2015.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( a ) பகுதி மற்றும் மேற்சொன்ன சட்டத்தின் 9 ஆம் பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , வாங்கப்பட்ட தேயிலை தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்புக்கான குறைந்த அளவு ஊதிய 
வீதங்களைத் திருத்தியமைப்பது தொடர்பாக விசாரணைகள் நடத்தி , மாநில அரசுக்கு ஆலோசனை அளிப்பதற்காக , கீழ்க்காணும் 
உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் . 
தனிப்பட்ட நபர்கள் 
(1 ) தொழிலாளர் நலத் துணை ஆணையர் , குன்னூர் . 

தலைவர் 
(2 ) தொழிலாளர் நல ஆய்வாளர் , குன்னூர் . 

செயலாளர் 
( 3) கோட்ட உதவி இயக்குநர் 

உறுப்பினர் 
பொருளாதாரம் மற்றும் புள்ளியல் துறை . குன்னூர் . 
தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் 
(1 ) திரு . வால்பாறை வி . அமீது , 
அண்ணா தொழிற்சங்கப் பேரவை , 

உறுப்பினர் 
10/168 , வாழைத்தோட்டம் , 
வால்பாறை , 
கோயம்புத்தூர் மாவட்டம் . 

கும்பகோணம் - 2 . 
( 2 ) திரு . ட்டி . காந்தி , 

உறுப்பினர் 
இந்திய தொழிற்சங்க மையம் , 
பழைய எண் . 32 /26 , புதிய எண் .15/21 , 
ஆர். கே .சி . லைன் , 
கோத்தகிரி அஞ்சல் , 
நீலகிரி மாவட்டம் - 643 217 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


( 3) திரு . பி . போஜராஜ் , 

தமிழ்நாடு அனைந்திந்திய தொழிற்சங்கக் குழாம் (காங்கிரஸ் ) , 
கதவு எண் . 7 /208 , ஹல்லாடா கிராமம் , 
கேத்தி அஞ்சல் , 

நீலகிரி மாவட்டம் - 643 215 . 
வேலை அளிப்பவர்களின் பிரதிநிதிகள் 
(1) திரு . ஏ . ராமு , 

தலைவர் , நீலகிரி வாங்கப்பட்ட தேயிலை தயாரிப்பாளர்கள் சங்கம் , 
2 / 217 , அரவேணு அஞ்சல் , 

நீலகிரி . 
(2) திரு . ரமேஷ் எம் . போஜராஜன் , 

தலைவர் , நீலகிரி சிறு தேயிலை சாகுபடியாளர் சங்கம் , 
ரமேஷ் விகார் , 
ஹெச் . ஆர். எம் . கட்டடம் , 
காமராஜ் சதுக்கம் , 

கோத்தகிரி . 
( 3) திரு . கே . சாமிநாதன் , 

இணை இயக்குநர் (தேயிலை) , 
இண்டுகோசெர்வ் வளாகம் , 
35 , மாதா கோயில் சாலை , 
குன்னூர் , நீலகிரி மாவட்டம் - 643 101 . 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


குமார் ஜெயந்த் , 
அரசு செயலாளர் ( பொறுப்பு) . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
மொழிபெயர்ப்பு தமிழ் வளர்ச்சி மற்றும் ) 

செய்தித் துறை . 


அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை ) எண் 95 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( H1) த் துறை , 9 ஜுன் 2015 . ) 
1976 ஆம் ஆண்டு விற்பனை மேம்பாட்டுப் பணியாளர் (பணி நிலைமைகள்) சட்டத்தின் ( மத்திய சட்டம் 11/1976 ) 8ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1 ) ஆம் உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 17 - 12 - 2014 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
பாகம் II , பிரிவு 2 - இல் 797ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II (2 )/ LE / 757 /2014 - ஆம் எண் அறிவிக்கையினே ரத்துசெய்துவிட்டும் நெடும் பத்தி (2 ) இல் குறிப்பிடப்பட்டுள்ள அலுவலர்களை, 
மேற்சொன்ன சட்டத்தின் செயல் நோக்கத்திற்காக , ஆய்வாளர்களாக இதனால் நியமிக்கிறார் . மேலும் , அத்தகைய அலுவல்களை 
மேற்கொள்வதற்குரிய உள்ளூர் எல்லைகளாக , நெடும்பத்தி ( 3) - ன் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளை வரையறை 
செய்கிறார் . 

அட்டவணை 


தொடர் எண் . 


நபர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 


(2 ) 


Do . 


தொழிலாளர் நல ஆணையர் , சென்னை . 

தமிழ்நாடு மாநிலம் முழுவதற்கும் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் ( ஆய்வுகள்) , 
சென்னை . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் - 1, சென்னை . சென்னை மாநகராட்சி 
தொழிலாளர் நல துணை ஆணையர் - II , சென்னை . காஞ்சிபுரம் , திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , வேலூர் . 

வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் 

மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி . திருச்சிராப்பள்ளி , அரியலூர் , தஞ்சாவூர் , திருவாரூர் , 

நாகப்பட்டினம் , பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை 
மாவட்டங்கள் . 


தொடர் எண் . 


நபர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 

( 3) 


( 2 ) 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , மதுரை . 


மதுரை , சிவகங்கை , இராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் 
மாவட்டங்கள் 
திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் மாவட்டங்கள் 


தூத்துக்குடி , திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி 
மாவட்டங்கள் 
கோயமுத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , 
திண்டுக்கல் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , 
திருநெல்வேலி . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , 
கோயமுத்தூர் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , 
சேலம் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , 
குன்னூர் . 
தொழிலாளர் நல ஆய்வாளர்கள் . 


சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் 


நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் 


2009 ஆம் ஆண்டு சட்டப் படிக்கான அளவையியல் 
சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 1/ 2010 ) கீழ் 
அவரவர்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 
உள்ளூர் எல்லைகள் 


தொழிலாளர் நல துணை ஆய்வாளர்கள் . 


Do. 


தொழிலாளர் நல உதவி ஆய்வாளர்கள் . 


குமார் ஜெயந்த் , 
அரசு செயலாளர் ( பொறுப்பு ). 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
மொழிபெயர்ப்பு தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தித் துறை. 


அறிவிக்கை 
( அரசாணை (நிலை) எண் . 97 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் (1 2)த் துறை , 12 ஜூன் 2015 .) 
தமிழ்நாடு 1982 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் (வேலை வாய்ப்பை முறைப்படுத்தலும் பணி நிலைமைகளும் ) 
சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் 33 /1982 ) 4 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை கொண்டு தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் . தமிழ்நாடு 1994 ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர்கள் ( கட்டுமானத் 
தொழிலாளர்கள் ) நலத்திட்டத்தில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . 


திருத்தம் 


மேற்சொன்ன திட்டத்தில் , விவர அட்டவணை II- ல் படிவம் - F - ல் , சான்றிதழ் என்ற தலைப்பின் கீழ் விண்ணப்பதாரர் வசிக்கிற 
பகுதியின் அதிகார வரம்பைச் சேர்ந்த " கிராம நிர்வாக அலுவலர் /வருவாய் ஆய்வாளர் ( சென்னை) என்ற தொடருக்குப் பின்னர் , 
" அல்லது தொடர்புடைய வேலையின் பதிவு பெற்ற தொழிற்சங்கத்தின் தலைவர்செயலாளர் என்ற தொடர் சேர்க்கப்பட வேண்டும் . 


குமார் ஜெயந்த் , 
அரசு செயலாளர் ( பொறுப்பு). 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
மொழிபெயர்ப்பு தமிழ் வளர்ச்சி ( மற்றும் ) 

செய்தித் துறை. 


அறிவிக்கை 
[ அரசாணை ( நிலை ) எண் 99 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( HI) த் துறை , 23 ஜுன் 2015.) 
1970 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்தலும் நீக்கதலும் ) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 37 /1970 ) 15ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1 ) உட்பிரிவின் கீழும் , 10 - 12 - 2014ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - II , பிரிவு ( 2) இல் 785ஆம் பக்கத்தில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II (2 )/LE / 742 / 2014ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறையின் அறிவிக்கையை 
ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் கீழேயுள்ள அட்டவணையில் (2) ஆம் நெடும்பத்தியில் 
குறிப்பிட்டுள்ள நபர்களை , அந்த அட்டவணையின் ( 3) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளுக்கான 
மேல்முறையீட்டு அதிகாரிகளாக இதனால் நியமிக்கிறார் . 

அட்டவணை 
தொடர் எண் . நபர்கள் 

பகுதிகள் 


( 2 


Ee2500 


தொழிலாளர் நல துணை ஆணையர் - 1, சென்னை . சென்னை மாநகராட்சி 
தொழிலாளர் நல துணை ஆணையர் -II , சென்னை . காஞ்சிபுரம் , திருவள்ளுர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் -1 , வேலூர் வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் சேலம் 

சேலம் , திருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் குன்னூர் நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் திண்டுக்கல் திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி , அரியலூர், புதுக்கோட்டை , பெரம்பலூர் , 

தஞ்சாவூர் , திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் மதுரை 

மதுரை, விருதுநகர் , இராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை 

மாவட்டங்கள். 
தொழிலாளர் நல துணை ஆணையர் திருநெல்வேலி திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி 

மாவட்டங்கள் . 
[ அரசாணை (நிலை ) எண் 99, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( HI) த் துறை , 23 ஜுன் 2015.) 

அறிவிக்கை - | 
[ அரசாணை (நிலை) எண் 99, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( HI) த் துறை , 23 ஜுன் 2015.) 


111111 


g 


1970 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் (முறைப்படுத்தலும் நீக்குதலும் ) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 37/ 1970) 28ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 10 - 12 - 2014ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
பாகம் - II, பிரிவு ( 2 - ) ல் 785 மற்றும் 786ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்ட ( ஆங்கிலத்தில் ) தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறையின் II ( 2)/LE/ 743/ 2014ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 
கீழ்க்காணும் அட்டவணையின் (2) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களை, மேற்சொன்ன சட்டத்தின் செயல்நோக்கங்களுக்காக 
ஆய்வாளர்களாக இதனால் நியமிப்பதுடன் மேற்சொன்ன சட்டத்தின் கீழ் , அவர்கள் அதிகாரங்கள் செலுத்துவதற்காக , இந்த 
அட்டவணையின் ( 3) ஆம் நெடும்பத்தியில் உள்ளூர் எல்லைகளையும் வரையறுக்கிறார் . 

அட்டவணை 
தொடர் எண் . 

நபர்கள் 

உள்ளூர் எல்லைகள் 


தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 


Do . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , சென்னை . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் ( ஆய்வுகள்) , 
சென்னை . 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் 
( ஒப்பந்த தொழிலாளர்) , சென்னை 


Do . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் - 1 , சென்னை 
தொழிலாளர் நல துணை ஆணையர் - II , சென்னை 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , வேலூர் 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி 


சென்னை மாநகராட்சி 
காஞ்சிபுரம் , திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் . 
வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் 
மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி , அரியலூர் , தஞ்சாவூர் , திரவாரூர் , 
நாகப்பட்டினம் , பெரம்பலூர் , மற்றும் புதுக்கோட்டை 
மாவட்டங்கள் . 
மதுரை, சிவகங்கை , இராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் 
மாவட்டங்கள் . 
திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் மாவட்டங்கள் . 
தூத்துக்குடி , திருநெல்வேலி , மற்றும் கன்னியாகுமரி 
மாவட்டங்கள் . 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , மதுரை 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , திண்டுக்கல் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருநெல்வேலி 


தொடர் எண் . 


நபர்கள் 


உள்ளூர் எல்லைகள் 


( 2) | 


கோயம்புத்தூர் , மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் . 
சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் . 
நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் . 
சென்னை மாநகராட்சி . 


( 15 ) 


தொழிலாளர் நல துணை ஆணையர் , கோயம்புத்தூர் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , சேலம் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , குன்னூர் 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் - 1, சென்னை 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் -II , சென்னை 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , வேலூர் 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் ஆலுவலகம் , திருச்சிராப்பள்ளி 


காஞ்சிபுரம் , திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் . 


(16 ) 


(17 ) 


வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் 
மாவட்டங்கள் . 
திருச்சிராப்பள்ளி , அரியலூர் , தஞ்சாவூர் , திருவாரூர் , 
நாகப்பட்டினம் , பெரம்பலூர் , மற்றும் புதுக்கோட்டை 
மாவட்டங்கள் . 
மதுரை , சிவகங்கை , இராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் 
மாவட்டங்கள் . 


( 18 ) 


(19 ) 


திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் மாவட்டங்கள் 


( 20 ) 


தொழிலாளர் நல உதவி ஆணையர் , 
தொழிலாளர் நல துணை ஆணையர் 
அலுவலகம் , மதுரை 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , திண்டுக்கல் 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , திருநெல்வேலி . 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , கோயம்புத்தூர் 
தொழிலாளர் நல உதவி ஆணையர் , தொழிலாளர் 
நல துணை ஆணையர் அலுவலகம் , சேலம் 
மலைத்தோட்ட ஆய்வாளர்கள் 


தூத்துக்குடி , திரநெல்வேலி , மற்றும் கன்னியாகுமரி 
மாவட்டங்கள் 
கோயம்புத்தூர் , மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் 


( 21) 


( 22) 


( 23) 


( 24 ) 


தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர் , சென்னை 


( 25 ) 


தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர் , திருநெல்வேலி 


சேலம் , நாமக்கல் , தருமபுரி , கிருஷ்ணகிரி மற்றும் 
ஈரோடு மாவட்டங்கள் 
1951ஆம் ஆண்டு மலைத்தோட்ட தொழிலாளர் (மத்திய 
சட்டம் 69 , 1951) சட்டத்தின்கீழ் அவர்களுக்கு 
ஒதுக்கப்பட்ட உள்ளூர் எல்லைகள் . 
சென்னை , வேலூர் , திருவண்ணாமலை , காஞ்சிபுரம் 
மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் . 
திருநெல்வேலி , தூத்துக்குடி , கன்னியாகுமரி மற்றும் 

விருதுநகர் மாவட்டங்கள் 
கோயம்புத்தூர் , மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் 
2009 - ம் ஆண்டு (சட்டமுறை எடையளவு ) சட்டத்தின் 
கீழ் ( மத்தியச் சட்டம் 1/2010 ) அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 
உள்ளூர் எல்லைகள் . 

Do . 
Do . 


( 26 ) 


தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர் , கோயம்புத்தூர் 
தொழிலாளர் நல ஆய்வாளர் 


( 27 ) 


( 28 ) 
( 29) 


தொழிலாளர் நல துணை ஆய்வாளர்கள் 
தொழிலாளர் நல உதவி ஆய்வாளர்கள் 


குமார் ஜெயந்த் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 

( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


( 2) 


[ அரசாணை (நிலை ) எண் 100 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (H1) த் துறை , 23 ஜூன் 2015 . ) 
த . நா . 1958ஆம் ஆண்டு உணவக நிறுவனங்கள் (த . நா . சட்டம் 13/1958 ) சட்டத்தின் 20ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 24 - 12 - 2014ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் - II , பிரிவு 2 - ல் 819 மற்றும் 
820ஆம் பக்கங்களில் வெளியிடப்பட்ட தொழிலாளர் - வேலைவாப்புத் துறையின் 11(2)/ தொ . வே . வா / 778 / 2014ஆம் எண் அறிவிக்கையை 
ரத்து செய்துவிட்டும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் செயல்நோக்கங்களுக்காக கீழே விவர அட்டவணை 
( 2 ) நெடும்பத்தி (3)- ன் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளூர் பகுதிகளுக்கு ஆய்வாளர்களாக இதனால் நியமனம் 
செய்கிறார் . 

அட்டவணை 
வரிசை எண் . நபர்கள் 

உள்ளூர் எல்லைகள் 

( 3) 
தொழிலாளர் நல ஆணையர் , சென்னை 

தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் (ஆய்வு) , சென்னை ) 
தொழிலாளர் நல துணை ஆணையர் - 1, சென்னை சென்னை மாநகராட்சி 
தொழிலாளர் நல துணை ஆணையர் - II , சென்னை காஞ்சிபுரம் , திருவள்ளூர் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , வேலூர் 

வேலூர் , திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி , அரியலூர் , திருவாரூர் , 

நாகப்பட்டினம் , பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , மதுரை 

மதுரை, சிவகங்கை , இராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் 

மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , திண்டுக்கல் திண்டுக்கல் , தேனி மற்றும் கரூர் மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , திருநெல்வேலி தூத்துக்குடி , திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி 

மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் . 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , சேலம் 

சேலம் , தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல துணை ஆணையர் , குன்னூர் நீலகிரி , நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர் , சென்னை 

சென்னை , வேலூர் , காஞ்சிபுரம் , திருவண்ணாமலை 

மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர் , திருநெல்வேலி திருநெல்வேலி , தூத்துக்குடி , கன்னியாகுமரி மற்றும் 

விருதுநகர் மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல பெண் ஆய்வாளர் , கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் , திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் 
தொழிலாளர் நல ஆய்வாளர்கள் 

2009ஆம் ஆண்டு சட்டப்படிக்கான 
தொழிலாளர் நல துணை ஆய்வாளர்கள் 

எடை அளவைகள் சட்டத்தின் கீழ் 

வரையறுக்கப்பட்ட வரம்பு எல்லைக்குள் 
தொழிலாளர் நல உதவி ஆய்வாளர்கள் 

( மத்திய சட்டம் 1/ 2010 ) 
மேம்பாட்டு ஆணையர்கள் , தமிழ்நாட்டின் 

சம்பந்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் 
சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் 


குமார் ஜெயந்த் , 
அரசு செயலாளர் ( பொறுப்பு). 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


[ அரசாணை (நிலை) எண் 107 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( 12) த் துறை , 6 ஜுலை 2015 . ) 
தமிழ்நாடு 1982ஆம் ஆண்டு ( தமிழ்நாடு சட்டம் 33/1982 ) உடலுழைப்புத் தொழிலாளர் ( வேலைவாய்ப்பை முறைப்படுத்துதலும் பணி 
நிலைமைகளும் ) சட்டத்தின் பிரிவு 4ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் 
குழுவினை கலந்தாலோசித்த பின்னர் , தமிழநாடு 1994ஆம் ஆண்டு உடலுழைப்புத் தொழிலாளர் (கட்டுமானத் தொழிலாளர் ) 
நலத்திட்டத்தில் கீழ்க்கண்ட திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தம் 
மேற்சொன்ன திட்டத்தில் , 

1 . பகுதி 13 , துணை பகுதி (2) , இனம் (a ) யின் வரம்பு நிபந்தனையில் " அறுவை சிகிச்சை மருத்துவர் " என்ற தொடருக்கு 
பதிலாக , " உதவி அறுவைச் சிகிச்சை மருத்துவர் என்ற தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

2 விவர அட்டவணை II இல் 
(i) படிவம் - C - யில் 

(a ) இனம் 9ல் " அறுவை சிகிச்சை மருத்துவர் " என்ற தொடருக்கு பதிலாக , “உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் " என்ற தொடர் 
அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . 

(b ) இனம் 10 , துணை இனம் ( i)இல் " இறுதிப் புலனாய்வு அறிக்கை என்ற தொடருக்குப்பதிலாக , “ முதல் தகவல் அறிக்கை " 
என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; 

(ii ) படிவம் - CC , இனம் 7இல் " அறுவை சிகிச்சை மருத்துவர் என்ற தொடருக்குப் பதிலாக , “உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் " 
என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


குமார் ஜெயந்த் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


